World Christian Fellowship 
www.wcflondon.com 


wcflondon(@gmail.com 


ஜெபம்‌ - பாடம்‌ 02 


இநத பாடத்தில்‌, இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக எவ்வாறு 


ஜெபித்தார்‌ என்பதையும்‌, ஆரம்பகால சபை, 
அப்போஸ்தலர்கள்‌ அவர்களுக்காக ஜெபித்ததையும்‌ 
பார்ப்போம்‌. 


முதலில்‌ இயேசுவைப்‌ பார்ப்போம்‌. 


அப்போஸ்தலன்‌ பேதுருக்காக இயேசு எவ்வாறு ஜெபித்தார்‌ 
என்பதை நாம்‌ நினைவில்‌ கொள்கிறோம்‌. 


லூக்கா 22:31-32, பின்னும்‌ கர்த்தர்‌: சீமோனே, சீமோனே, இதோ, 
கோதுமையைச்‌ சுளகினால்‌ புடைக்றெதுபோலச்‌ சாத்தான்‌ 
உங்களைப்‌ புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்‌. 32. 
நானோ உன்‌ விசுவாசம்‌ ஒழிந்துபோகாதபடிக்கு உனக்காக 
வேண்டிக்கொண்டேன்‌: நீ குணப்பட்ட பின்பு உன்‌ சகோதரரை 
ஸ்திரப்படுத்து என்றார்‌. 


1 And the Lord said, “Simon, Simon! Indeed, Satan has asked for you, 
that he may sift you as wheat. °° But I have prayed for you, that your faith 
Should not fail; and when you have returned to Me, strengthen your 
brethren. (NKJV) 


பேதுரு சோதனைகளை சந்திக்க கூடாது என்று இயேசு 
ஜெபிக்கவில்லை, ஆனால்‌ அவருடைய விசுவாசம்‌ 
தோல்வியடைய கூடாது என்று ஜெபித்தார்‌. 


இயேசு எப்போதும்‌ ஜெபம்‌ செய்தார்‌ ஆனால்‌ அவர்‌ எந்த 
மனித தேவைக்காகவும்‌ ஜெபிக்கவில்லை, மாறாக 
அவருடைய மனித தேவைகள்‌ பூர்த்தி செய்யப்பட்டது. 


தம்மைச்‌ சுறீறியுள்ளவர்களுக்கு ஒவ்வொரு கட்டாய 
தேவைக்கும்‌ இயேசு பதிலளித்தார்‌ ஆனால்‌ ஜெபத்தில்‌ தம்‌ 
பிதாவிடம்‌ திரும்பவில்லை! 


இயேசு குஷ்டரோகியை குணமாக்குகிறார்‌ இயேசு பிசாசை 
விரட்டுகிறார்‌ இந்த அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய 
இயேசு தேவனிடம்‌ கேட்கவில்லை, ஏனென்றால்‌ இந்த 
தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வல்லமையை தேவன்‌ 
ஏற்கனவே அவருக்கு அளித்துள்ளார்‌ என்பதை அவர்‌ அறிவார்‌ 


தேவன்‌ தம்‌ முன்‌ வைத்த செய்ய வேண்டிய வேலையைச்‌ 
செய்ய இயேசு ஒருபோதும்‌ தேவனிடம்‌ கேட்கவில்லை 
என்பதை புரிந்து கொள்ளுங்கள்‌. நீங்களும்‌ கூடாது. 


அப்போஸ்தலன்‌ பவுல்‌ தனது நிருபங்களில்‌ வேதத்தில்‌ பதிவு 
செய்துள்ள ஜெபங்களைப்‌ பார்ப்போம்‌. 


1. அவர்‌ வந்து அவர்களுக்கு நற்செய்தியைப்‌ பிரசங்கிக்க 
ஒரு வாய்ப்பு கிடைகீக ஜெபம்‌ செய்தார்‌. 


ரோமர்‌ 1:8-12, உங்கள்‌ விசுவாசம்‌ உலகமெங்கும்‌ 
பிரசித்தமாதெபடியினாலே, முதலாவது நான்‌ உங்களெல்லாருக 
காகவும்‌ இயேசு கிறிஸ்து மூலமாம்‌ என்‌ தேவனை 
ஸ்தோத்திரிக்கிறேன்‌. 9. நான்‌ ஜெபம்பண்ணும்‌ போதெல்லாம்‌ 
இடைவிடாமல்‌ உங்களை நினைத்துக்‌ கொண்டிருக்கிறதைக 
குறித்துத்‌ தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என்‌ 
ஆவியோடு நான்‌ சேவிக்கிற தேவன்‌ எனக்குச்‌ 
சாட்சியாயிருககறொர்‌ 10. நீங்கள்‌ ஸ்திரப்படுவதற்காக 
ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்குக்‌ கொடுக்கும்படிக்கும்‌, 
11. உங்களிலும்‌ என்னிலுமுள்ள விசுவாசத்தினால்‌ 
உங்களோடேகூட நானும்‌ ஆறுதலடையும்படிக்கும்‌, உங்களைக்‌ 


காண வாஞ்சையாயிருக்கிறபடியினாலே, 12. எவ்விதத்திலாவது 
நான்‌ உங்களிடத்தில்‌ வருகிறதற்குத்‌ தேவனுடைய 
சித்தததினாலே எனக்கு நல்ல பிரயாணம்‌ சீக்கிரத்தில்‌ 
கிடைக்கவேண்டுமென்று வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. 


2. தனது நாட்டு மக்களை இரட்சிக்க முடிந்தால்‌ அவர்தாம்‌ 
சபிக்கபடவும்‌ தயாராக இருக்கிறார்‌. 


ரோமர்‌ 10:1, கோதரரே, இஸ்ரவேலர்‌ இரட்சிக்கப்படவேண்டும்‌ 
என்பதே என்‌ இருதயத்தின்‌ விருப்பமும்‌ நான்‌ தேவனை 
நோககிசசெய்யும்‌ விண்ணப்பமுமாயிருகறெது. 


3. ரோமில்‌ சபை ஒன்றுபட வேண்டும்‌ என்று 
ஜெபிக்கிறாந்‌ அவர்கள்‌ தேவனை மதிமைப்படுத்தலாம்‌. 


ரோமர்‌ 15:5-0, நீங்கள்‌ ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராயெ 
இயேசுகிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால்‌ 
மகிமைப்படுத்தும்படிக்கு,6்‌. பொறுமையையும்‌ ஆறுதலையும்‌ 
அளிக்கும்‌ தேவன்‌, கிறிஸ்து இயேசுவினுடைய 
மாதிரியின்படியே, நீங்கள்‌ ஏகசிந்தையுள்ளவர்களாயிருக்கும்‌ 
படி உங்களுக்கு அநுக்கிரகஞ்செய்வாராக. 


4. ஊழியத்திற்கான ஒவ்வொரு அம்சத்திலும்‌ சபை 
முழுமையடைய வேண்டும்‌ என்று ஜெபம்‌. 


1 கொரிந்தியர்‌ /:4-9, கிறிஸ்துவைப்பற்றிய சாட்சி 
உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே 5. நீங்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்ளாம்‌ எல்லா உபதேசத்திலும்‌ எல்லா 
அறிவிலும்‌ மற்றெல்லாவற்றிலும்‌, சம்பூரணமுள்ளவர்க 
ளாக்கப்பட்டிருக்கிறபடியால்‌, 6. அவர்‌ மூலமாய்‌ உங்களுக்கு 
அளிக்கப்பட்ட தேவகிருபைக்காக, நான்‌ உங்களைக்குறித்து 
எப்பொழுதும்‌ என்‌ தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்‌. 7. 
அப்படியே நீங்கள்‌ யாதொரு வரத்திலும்‌ 


குறைவில்லாதவர்களாய்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து வெளிப்படுவதற்குக்‌ காத்திருக்கிறீர்கள்‌. 8. 
நம்முடைய கர்தீதராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நாளிலே நீங்கள்‌ 
குற்றஞ்சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவுபரியந்தம்‌ 
அவர்‌ உங்களை ஸ்திரப்படுத்துவார்‌. 9. தம்முடைய குமாரனும்‌ 
நம்முடைய கர்த்தருமாயிருக்றெ்‌  இயேசுகிறிஸ்துவுடனே 
ஓக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன்‌ 
உண்மையுள்ளவர்‌. 


2 கொரிந்தியர்‌ 13:7-9, மேலும்‌ நீங்கள்‌ ஒரு யொல்லாங்கும்‌ 
செய்யாதிருக்கும்படியாக, தேவனை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறேன்‌ நாங்கள்‌ பரீட்சைக்கு நின்றவர்களென்று 
காணப்படும்பொருட்டல்ல, நாங்கள்‌ பரீட்சைக்கு 
நில்லாதவர்கள்போலிருந்தாலும்‌, நீங்கள்‌ நலமானதைச்‌ 
செய்யும்பொருட்டே விண்ணப்பம்‌ பண்ணுகிறேன்‌ &. 
சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள்‌ ஒன்றுஞ்செய்யக்கூடாமல்‌, 
சத்தியத்திற்கு அநுகூலமாகவே செய்யக்கூடும்‌. 9. நாங்கள்‌ 
பலவீனரும்‌ நீங்கள்‌ பலமுள்ளவர்களுமாயிருக்கையில்‌, 
சந்தோஷப்படுகிறோம்‌; நீங்கள்‌ நற்சர்பொருந்தும்படிக்கும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறோம்‌. 


5. எபேசுவில்‌ உள்ள சபைக்காக ஜெபிப்பது, கர்த்தர்‌ 


அவர்களை ஆவிக்குரிய ரீதியில்‌ ஆசீர்வதித்திரு ப்பதை 
அறிந்துகொள்வதற்காக,, அதனால்‌ சபை முழுமையாய்‌ 


நடக்க. 
எபேசியர்‌ 1:15-23, ஆனபடியினாலே, கர்த்தராயெ 
இயேசுவின்மேலுள்ள உங்கள்‌ விசுவாசத்தையும்‌, 


பரிசுத்தவான்‌௧ளெல்லார்மேலுள்ள உங்கள்‌ அன்பையுங்குறித்து 
நான்‌ கேள்விப்பட்டு, 10. இடைவிடாமல்‌ உங்களுக்காக 
ஸ்தோத்திரம்பண்ணி, என்‌ ஜெபங்களில்‌ உங்களை நினைத்து, 
17. நம்முடைய கர்த்தராயெ இயேசுகிறிஸ்துவின்‌ தேவனும்‌ 
மகிமையின்‌ பிதாவுமானவர்‌ தம்மை நீங்கள்‌ 
அறிந்துகொள்வதற்கான ஞானத்தையும்‌ தெளிவையும்‌ 


அளிக்கிற ஆவியை உங்களுக்குத்‌ தநீதருளவேண்டுமென்றும்‌, 
18. தாம்‌ நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற 
நம்பிக்கை இன்னதென்றும்‌, பரிசுததவான்களிடத்தில்‌ தமக்கு 
உண்டாயிருக்றை சுதந்தரத்தினுடைய மகிமையின்‌ ஐசுவரியம்‌ 
இன்னதென்றும்‌; 19. தாம்‌ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து 
எழுப்பி, அவரிடத்தில்‌ நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின்‌ 
வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே 
காண்பிக்கும்‌ தம்முடைய வல்லமையின்‌ மகா மேன்மையான 
மகத்துவம்‌ இன்னதென்றும்‌, நீங்கள்‌ அறியும்படிக்கு, அவர்‌ 
உங்களுக்குப்‌ பிரகாசமுள்ள மனக்கண்களைக்‌ கொடுக்க 
வேண்டுமென்றும்‌ வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. 20. எல்லாத்‌ 
துரைத்தனததுககும்‌, அதிகாரத்துக்கும்‌, வல்லமைக்கும்‌, 
கர்த்தத்துவத்துக்கும்‌, இம்மையில்மாத்திரமல்ல மறுமையிலும்‌ 
பேர்பெற்றிருக்கும்‌ எல்லா நாமத்துக்கும்‌ மேலாய்‌ அவர்‌ 
உயரந்திருக்கத்தக்கதாக 21. அவரை  உன்னதங்களில்‌ 
தம்முடைய வலதுபாரிசத்தில்‌ உட்காரும்படி செய்து,22. 
எல்லாவற்றையும்‌ அவருடைய பாதங்களுக்குக கழ்ப்படுத்த,23. 
எல்லாவற்றையும்‌ எல்லாவற்றாலும்‌ நிரப்புகிறவருடைய 
நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும்‌ 
மேலான தலையாகத்‌ தந்தருளினார்‌. 


6. எபேசுவில்‌ உள்ள சபைக்காக ஜெபித்தார்‌, தேவன்‌ யார்‌, 
அவர்‌ அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார்‌ என்பதைப்‌ 
பற்றிய அறிவை அவர்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌, 
இதனால்‌ அவர்கள்‌ ஊழியத்தில்‌ திறம்பட இருப்பார்கள்‌. 

எபேசியர்‌ 3:14-21, இதினிமித்தம்‌ நான்‌ பரலோகத்திலும்‌ 
பூலோகத்திலுமுள்ள முழுக்குடும்பத்துக்கும்‌ நாமகாரணராகிய, 
15. நம்முடைய கர்ததராயிருக்கிற இயேசுகிறிஸ்துவினுடைய 
பிதாவை நோக்கி முழங்கால்படியிட்டு, 16. நீங்கள்‌ அவருடைய 
ஆவியினாலே உள்ளான மனுஷனில்‌ வல்லமையாய்ப்‌ 
பலப்படவும்‌, 17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள்‌ 
இருதயங்களில்‌ வாசமாயிருக்கவும்‌, நீங்கள்‌ அன்பிலே 
வேஞூன்றி, நிலைபெற்றவர்களாக, 18. சகல 


5 


பரிசுத்தவான்‌௧களோடுங்கூடக்‌ கிறிஸ்துவினுடைய அன்பின்‌ 
அகலமும்‌, நீளமும்‌, ஆழமும்‌, உயரமும்‌ இன்னதென்று 
உணர்ந்து; 19. அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து 
கொள்ள வல்லவர்களாகவும்‌, தேவனுடைய சகல 
பரிபூரணத்தாலும்‌ நிறையப்படவும்‌, அவர்‌ தமது 
மகிமையினுடைய ஓசுவரியத்தின்படியே, உங்களுக்கு 
அநுக்கிரகம்‌ பண்ணவேண்டுமென்று வேண்டிக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 20. நாம்‌ வேண்டிக்கொள்ளுகிறதற்கும்‌ 
நினைக்கிறதற்கும்‌ மிகவும்‌ அதிகமாய்‌ நமக்குள்ளே 
கிரியைசெய்றெ வல்லமையின்படியே நமக்குச்‌ செய்ய 
வல்லவராகிய அவருக்கு,2 1. சபையிலே கிறிஸ்து இயேசுவின்‌ 
மூலமாய்த்‌ தலைமுறை தலைமுறைக்கும்‌ சதாகாலங்களிலும்‌ 
மகிமை உண்டாவதாக. ஆமென்‌. 


7. பிலிப்பியில்‌ உள்ள சபையில்‌ அன்பு நிறைந்திருக்க 
வேண்டுமென்று ஜெபிப்பது, ஒவ்வொரு நல்ல 
செயலிலும்‌ அவர்களின்‌ அன்பு பெருகக்கூடும்‌ என்று 
ஜெபிக்றொர்‌. 


பிலிப்பியர்‌ 1:3-6 & 9-11, 3. சுவிசேஷம்‌ உங்களுக்கு 
அறிவிக்கப்பட்ட நாள்முதல்‌ இதுவரைக்கும்‌ நீங்கள்‌ அதற்கு 
உடன்பட்டவர்களானபடியால்‌, 4. நான்‌ பண்ணுகிற ஒவ்வொரு 
விண்ணப்பத்திலும்‌ உங்கள்‌ அனைவருக்காகவும்‌ எப்போதும்‌ 
சந்தோஷத்தோடே விண்ணப்பம்பண்ணி 5. உங்களில்‌ 
நற்கிரியையைத்‌ தொடங்னெவர்‌ அதை இயேசுகிறிஸ்துவின்‌ 
நாள்பரியந்தம்‌ முடிய நடத்திவருவாரென்று நம்பி, 6. நான்‌ 


உங்களை நினைக்கிறபொழுது என்‌ தேவனை 
ஸ்தோத்திரிக்றேன்‌. 
9, மேலும்‌, உததமமானவைகளை நீங்கள்‌ 


ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள்‌ அன்பானது அறிவிலும்‌ 
எல்லா உணர்விலும்‌ இன்னும்‌ அதிகமதிகமாய்ப்‌ பெருகவும்‌, 10. 
தேவனுக்கு மகிமையும்‌ துதியுமுண்டாகும்படி 
இயேசுகிறிஸ்துவினால்‌ வருகிற நீதியின்‌ கனிகளால்‌ 


நிறைந்தவர்களாக, 11. நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ நாளுக்கென்று 


துப்புரவானவர்களும்‌ இடறலற்றவர்களுமாயிருக்கவும்‌ 
வேண்டுதல்‌ செய்கிறேன்‌. 
8. தேவன்‌ யார்‌ என்ற அறிவில்‌ அவர்கள்‌ 


நிரப்பப்படுவார்கள்‌ என்றும்‌ அவர்கள்‌ அவரைப்‌ பற்றிய 
அறிவில்‌ அவர்கள்‌ வளருவார்கள்‌ என்றும்‌ 
கொலோசெயில்‌ உள்ள சபைக்காக ஜெபிப்பது. 


கொலோசெயர்‌ 1:3-14, கிறிஸ்து இயேசுவின்மேலுள்ள உங்கள்‌ 
விசுவாசத்தையும்‌, பரிசுத்தவான்‌௧ளெல்லார்மேலுமுள்ள 
உங்கள்‌ அன்பையுங்குறித்து நாங்கள்‌ கேள்விப்பட்டு, 4. 
பரலோகத்தில்‌ உங்களுக்காக வைத்திருக்றெ நம்பிக்கையினி 
மித்தம்‌, 5. நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரஞ்செலுத்தி, எப்பொழுதும்‌ 
உங்களுக்காக வேண்டுதல்‌ செய்கிறோம்‌ .6 அந்த 
நம்பிக்கையைக்குறித்து, நீங்கள்‌ முன்னமே சத்தியவசனமாகிய 
சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள்‌; அந்தச்‌ சுவிசேஷம்‌ 
உலகமெங்கும்‌ பரம்பிப்‌ பலன்தருகிறதுபோல, 
உங்களிடத்திலும்‌ வந்து, நீங்கள்‌ அதைக்‌ கேட்டு, 
தேவகிருபையைச்‌ சத்தியத்தின்படி அறிந்துகொண்ட 
நாள்முதல்‌, அது உங்களுக்குள்ளும்‌ பலன்தருதிறதாயிருக்றெது; 
7. அதை எங்களுக்குப்‌ பிரியமான உடன்வேலையாஞும்‌, 
உங்களுக்காகக்‌ கிறிஸ்துவின்‌ உண்மையான 
ஊழியக்காரனுமாயிருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில்‌ நீங்கள்‌ 
கற்றறிநதிருக்கிறிர்கள்‌; 8. ஆவிக்குள்ளான உங்கள்‌ அன்பையும்‌ 
அவனே எங்களுக்குத்‌ தெரியப்படுததினான்‌. 9. இதினிமித்தம்‌, 
நாங்கள்‌ அதைக்கேட்ட நாள்முதல்‌ உங்களுக்காக 
இடைவிடாமல்‌ ஜெபம்பண்ணுகிறோம்‌; நீங்கள்‌ எல்லா 
ஞானத்தோடும்‌, ஆவிக்குரிய விவேகத்தோடும்‌ அவருடைய 
சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்‌, 10. சகலவித 
நற்கிரியைகளுமாகிய கனிகளைத்‌ தந்து, தேவனை அறிகிற 
அறிவில்‌ விருத்தியடைந்து, கர்த்தருக்குப்‌ பிரியமுண்டாக 
அவருக்குப்‌ பாத்திரராய்‌ நடந்துகொள்ளவும்‌, 11. 


7 


சந்தோஷத்தோடே கூடிய எல்லாப்பொறுமையும்‌ 
நீடியசாந்தமும்‌ உண்டாவதற்கு, மகிமையான அவருடைய 
வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும்‌ பலப்படுத்தப்‌ 
படவும்‌, உங்களுக்காக வேண்டுதல்செய்கிறோம்‌. 12. 
ஒளியிலுள்ள பரிசுத்தவான்‌௧ளுடைய சுதந்தரத்தில்‌ 
பங்கடைவதற்கு, நம்மைத்‌ தகுதியுள்ளவர்களாக்கினவரும்‌, 13. 
இருளின்‌ அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாகி, தமது 
அன்பின்‌ குமாரனுடைய ராஜ்யத்திற்கு 
உட்படுததினவருமாயிருக்றை பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம்‌. 
14. [குமாரனாகிய] அவருக்குள்‌, அவருடைய இரத்தத்தினாலே, 
பாவமன்னிப்பாயை மீட்பு நமக்கு உண்டாயிருக்றைது. 


எப்பாப்பிராவும்‌ சபைக்காக ஜெபம்‌ செய்கிறார்‌. 


கொலோசெயர்‌ 4:12, எப்பாப்பிராவும்‌ உங்களுக்கு வாழ்த்துதல்‌ 
சொல்லுகிறான்‌; உங்களைச்‌ சேர்ந்தவனும்‌ கிறிஸ்துவின்‌ 
ஊழியக்காரனுமாகிய இவன்‌, நீங்கள்‌ தேவனுக்குச்‌ 
சித்தமானவைகளெல்லாவற்றிலும்‌ தேறினவர்களாயும்‌ பூரண 
நிச்சயமுள்ளவர்களாயும்‌ நிலைநிற்கவேண்டுமென்று தன்‌ 
ஜெபங்களில்‌ உங்களுக்காக எப்பொழுதும்‌ போராடுகிறான்‌.. 


9. தெசலோனிக்கேயில்‌ உள்ள சபை தேவனின்‌ அன்பு, 
விசுவாசம்‌ மற்றும்‌ கிரியையில்‌ பலப்படுததப்பட 
வேண்டும்‌ என்று ஜெபம்‌. 


1 தெசலோனிக்கேயர்‌ 1:2-5, தேவனுக்குப்‌ பிரியமான 
சகோதரரே, உங்கள்‌ விசுவாசத்தின்‌ கிரியையையும்‌, உங்கள்‌ 
அன்பின்‌ பிரயாசத்தையும்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்மேலுள்ள உங்கள்‌ நம்பிக்கையின்‌ 
பொறுமையையும்‌, நம்முடைய பிதாவாகிய 
தேவனுக்குமுன்பாக நாங்கள்‌ இடைவிடாமல்‌ நினைவுகூர்ந்து, 3. 
நீங்கள்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்களென்று நாங்கள்‌ அறிந்து, 
4. எங்கள்‌ ஜெபங்களில்‌ இடைவிடாமல்‌ உங்களைக்குறித்து 
விண்ணப்பம்பண்ணி, உங்களெல்லாருக்காகவும்‌ 


எப்பொழுதும்‌ தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம்‌. 5. எங்கள்‌ 
சுவிசேஷம்‌ உங்களிடத்தில்‌ வசனத்தோடேமாத்திரமல்ல, 
வல்லமையோடும்‌, பரிசுத்த ஆவியோடும்‌, முழுநிச்சயத்தோடும்‌ 
வந்தது; நாங்களும்‌ உங்களுக்குள்ளே இருந்தபோது 
உங்கள்நிமித்தம்‌ எப்படிப்பட்டவர்களாயிருந்தோமென்று 
அறிந்திருகீகிறீர்களே. 


1 தெசலோனிக்கேயர்‌ 3:9-13, மேலும்‌, நம்முடைய தேவனுக்கு 
முன்பாக நாங்கள்‌ உங்களைக்குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த 
சந்தோஷத்திற்காக நாங்கள்‌ தேவனுக்கு எவ்விதமாய்‌ 
ஸ்தோத்திரம்‌ செலுத்துவோம்‌? 10. உங்கள்‌ முகத்தைக்‌ கண்டு, 
உங்கள்‌ விசுவாசத்தின்‌ குறைவுகளை நிறைவாக்கும்பொருட்டு, 
இரவும்‌ பகலும்‌ மிகவும்‌ வேண்டிக்கொள்கிறோமே. 11. 
நம்முடைய பிதாவாகிய தேவனும்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌ உங்களிடத்திற்கு எங்களை நேராக 
வழிநடத்துவாராக. 12. நாங்கள்‌ உங்களிடத்தில்‌ வைத்திருக்கிற 
அன்புக்கொப்பாய்‌, நீங்களும்‌ ஒருவரிடத்தில்‌ ஒருவர்‌ வைக்கும்‌ 
அன்பிலும்‌ மற்றெல்லா மனுஷரிடத்தில்‌ வைக்கும்‌ அன்பிலும்‌ 
கர்த்தர்‌ உங்களைப்‌ பெருகவும்‌ நிலைத்தோங்கவும்‌ செய்து, 73. 
இவ்விதமாய்‌ நம்முடைய கர்த்தராயெ இயேசுகிறிஸ்து தமது 
பரிசுத்தவான்‌௧ள்‌ அனைவரோடுங்கூட வரும்போது, நீங்கள்‌ 
நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகப்‌ பிழையற்ற 
பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள்‌ இருதயங்களை 
ஸ்திரப்படுததுவாராக.. 


1 தெசலோனிக்கேயர்‌ 5:23-24, சமாதானத்தின்‌ தேவன்‌ தாமே 
உங்களை முற்றிலும்‌ பரிசுத்தமாக்குவாராக, உங்கள்‌ ஆவி 
ஆத்துமா சரீரம்முழுவதும்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி 
காக்கப்படுவதாக. 24. உங்களை அழைகீகிறவர்‌ 
உண்மையுள்ளவர்‌, அவர்‌ அப்படியே செய்வார்‌ 


2 தெசலோனிக்கேயர்‌ 1:11-12, ஆகையால்‌, நம்முடைய தேவனும்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ அளிக்கும்‌ கிருபையின்படியே, 


9 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ நாமம்‌ 
உங்களிடத்திலும்‌, நீங்கள்‌ அவரிடத்திலும்‌ 
மகிமைப்படும்பொருட்டாக; 12. நம்முடைய தேவன்‌ உங்களைத்‌ 
தமது அழைப்புக்குப்‌ பாத்திரராக்கவும்‌, தமது தயையுள்ள சித்தம்‌ 
முழுவதையும்‌ விசுவாசத்தின்‌ கிரியையையும்‌ பலமாய்‌ 
உங்களிடததில்‌ நிறைவேற்றவும்‌ வேண்டுமென்று, 
எப்பொழுதும்‌ உங்களுக்காக வேண்டிக்கொள்ளுகிறோம்‌.. 


10. எபேசுவில்‌ உள்ள சபையை கையாளும்‌ தன்‌ ஆவிக்குரிய 
மகன்‌ தமோத்தேயுவிடம்‌ அவரிடத்தில்‌ உள்ள 
ஆவிக்குரிய வரங்களை தூண்டிவிட ஜெபம்‌. 


2 தீமோத்தேயு 1:3-7, நான்‌ இரவும்‌ பகலும்‌ இடைவிடாமல்‌ என்‌ 
ஜெபங்களில்‌ உன்னை நினைத்து, உன்‌ கண்ணீரை 
ஞாபகம்பண்ணி, சந்தோஷத்தால்‌ நிறையப்படும்படிக்கு 
உன்னைக்‌ காண வாஞ்சையாயிருநது, 4. உன்னிலுள்ள மாயமற்ற 
விசுவாசத்தை நினைவுகூருகிறதினால்‌ என்‌ முன்னோர்கள்‌ 
முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடே ஆராதிததுவரும்‌ 
தேவனை நான்‌ ஸ்தோத்திரிக்கிறேன்‌. 5. அந்த விசுவாசம்‌ முந்தி 
உன்‌ பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும்‌ உன்‌ தாயாகிய 
இனிக்கேயாளுக்குள்ளும்‌ நிலைத்திருந்தது; அது உனக்குள்ளும்‌ 
நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன்‌. 6. 
இதினிமித்தமாக, நான்‌ உன்மேல்‌ என்‌ கைளை வைதீததினால்‌ 
உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனலமூட்டி 
எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்‌. 7. தேவன்‌ 
நமக்குப்‌ பயமுள்ள ஆவியைக்‌ கொடாமல்‌ பலமும்‌ அன்பும்‌ 
தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருககிறார்‌ 


11. பிலேமோனுக்காக ஜெபம்‌. 


பிலேமோன்‌ 4-7, கர்த்தராயெ இயேசுவினிடத்திலும்‌, எல்லாம்‌ 
பரிசுத்தவான்களிடத்திலும்‌ உம்முடைய அன்பையும்‌ 
உம்முடைய விசுவாசத்தையும்‌ நான்‌ கேள்விப்பட்டு. என்‌ 


10 


ஜெபங்களில்‌ உம்மை நினைத்து, எப்பொழுதும்‌ என்‌ 
தேவனுக்கு ஸ்தோத்திரஞ்செய்து, உங்களிலுள்ள சகல 
நன்மைகளும்‌ தெரியப்படுகிறதினாலே உம்முடைய 
விசுவாசத்தின்‌ அந்நியோந்நியம்‌ கிறிஸ்து இயேசுவுக்காகப்‌ 
பயன்படவேண்டுமென்று வேண்டுதல்‌ செய்கிறேன்‌. 
சகோதரனே, பரிசுத்தவான்‌௧ளுடைய உள்ளங்கள்‌ உம்மாலே 
இளைப்பாறினபடியால்‌, உம்முடைய அன்பினாலே மிகுந்த 
சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ அடை நதிருக்கிறோம்‌. 


மேற்சொன்னவற்றிலிருநது நாம்‌ கற்றுக்கொள்ளக்கூடிய 
விஷயம்‌ என்னவென்றால்‌, ஆரம்பகால திருச்சபையின்‌ எந்த 
சீடரின்‌ உடல்‌ தேவைகளுக்காக, இயேசுவோ அவருடைய 
சீடர்களோ ஜெபிக்கவில்லை. இப்போது நாம்‌ ஏன்‌ அந்த 
தேவைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம்‌? 


தேவனை அறியும்‌ அறிவு வளர அதிகரிக்க அறிவு கேட்கும்படி 
நீங்கள்‌ பிரசங்கததிலிருநது ஒரு பிரார்த்தனையை கடைசியாக 
எப்போது கேட்டீர்கள்‌? அல்லது உங்களிடத்தில்‌ உங்கள்‌ 
ஆவிக்குரிய வரங்களை எழுப்ப, இதன்‌ மூலம்‌ நீங்கள்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிப்பதில்‌ தேவனின்‌ திறமையான 
ஊழியராக இருப்பீர்கள்‌ அல்லவா ? 


நாம்‌ நமது வாழ்க்கையை வேதங்களின்‌ கண்ணாடியினூடாக 
பார்க்க வேண்டும்‌, இது நமது அனுபவத்தால்‌ அல்ல அல்லது 
உங்கள்‌ போதகர்‌ அல்லது ஆசிரியரிடமிருநது நீங்கள்‌ 
கற்றுக்கொண்டவற்றால்‌ அல்ல. 


வேதம்‌ கூறுகிறது! 1] கொரிந்தியர்‌ 15:19, And if our hope in Christ 
is only for this life, we are more to be pitied than anyone in the world. 
(NLT) 


ம்மைக்காகமாத்துரம்‌ ரம்‌ திறிஸ்துவின்மேல்‌ 
த ந து 


நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால்‌, எல்லா மனுஷரைப்‌ 
பார்க்கிலும்‌ பரிதபிக்கப்படத்தககவர்களாயிருப்போம்‌. 


11 


உங்கள்‌ சொந்த வாழ்க்கையை சரிபார்க்கவும்‌. 


பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அல்லது ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க யாரையாவது கேட்கிறீர்களா? 


உங்கள்‌ ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்ப நீங்கள்‌ 
கடைசியாக ஒருவரிடம்‌ ஜெபிக்கச்‌ சென்றது எப்போது?? 


அப்போஸ்தலன்‌ நம்மை ஜெபிக்கச்‌ சொன்னார்‌ என்று நீங்கள்‌ 
நினைக்கலாம்‌, அப்போஸ்தலன்‌ பவுல்‌ நம்மை 
இடைவிடாமல்‌ ஜெபிக்கும்படி கட்டளையிட்ட 
வார்த்தைகளை நீங்கள்‌ நினைவில்‌ வைத்திருக்கலாம்‌. 
ஜெபிக்கும்படி அவர்கள்‌ நம்மிடம்‌ கேட்டதையும்‌, 
ஜெபிக்கும்படி இயேசு நமக்குக்‌ கட்டளையிட்டதையும்‌ 
அடுத்த பாடதீதில்‌ விரிவாகப்‌ பார்ப்போம்‌. 


ஜெபத்தின்‌ சூழலில்‌ இயேசு தனது இரண்டாவது 
வருகையைப்‌ பற்றி பேசியபோது அவர்‌ சொன்ன 
வார்த்தைகளை எதிரொலிப்பதைத்‌ தவிர என்னால்‌ வேறு 
எதுவும்‌ உதவ முடியாது. 


லூக்கா 18:8, “Ttell you, he will grant justice to them quickly! But when 
the Son of Man returns, how many will he find on the earth who have 
faith?” (NLT) 


சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயஞ்செய்வாரென்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ ஆகிலும்‌ மனுஷகுமாரன்‌ 
வரும்போது பூமியிலே விசுவாசத்தைக்‌ காண்பாரோ என்றார்‌. 


லூக்கா 18:6, 1 tell you, God will help his people quickly. But when the 
பி011 of Man comes again, will he find those on earth who believe in him?” 
(NCV) 


12 


